மந்திர ஆப்பிள் 


அரேபிய நாட்டுப்புறக் கதை 


முன்னொரு காலத்தில் , மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த முதியவர் 
ஒருவர் தன் மூன்று மகன்களை அழைத்து தன் கடைசி விருப்பமாக 
" நீங்கள் அனைவரும் ஒரு பயணம் மேற்கொண்டு வாழ்க்கையில் 
மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தரும் ஒரு பொருளைக் கொண்டு 
வர வேண்டும் " என்று சொன்னார் . சொல்லி முடித்தவுடன் அவர் 
உயிர் பிரிந்தது . 


மூன்று சகோதரர்களும் செல்வத்தையும் 
மகிழ்ச்சியையும் தேடி வெவ்வேறு நாடுகளுக்குச் 
செல்வது என்றும் ஒரு வருடம் கழித்து மீண்டும் 
சந்திப்பது என்றும் முடிவு செய்து கொண்டார்கள் . 


மூத்த மகன் சீனா செல்ல முடிவு செய்தான் . அவன் 
சீனாவில் ஒரு பெரிய நகரத்தை அடைந்தபோது , அங்கே 
பல அபூர்வமான விஷயங்களைக் கண்டான் . 


பல இடங்களில் வித்தைக்காரர்களையும் , 
மந்திரவாதிகளையும் , கூத்தாடிகளையும் பார்த்தான் . 


தெருக்களின் வழியாகச் செல்லும் போது ஒரு 
விநோதமான சிறிய குள்ளன் ஒருவன் கையில் 
அழகான கண்ணாடிக் குழாய் ஒன்றைக் கண்டான் . 


V 


உங்கள் கையில் இருப்பது என்ன ? " என்று அந்த குள்ளனிடம் 
கேட்டான் . குள்ள மனிதர் " இது ஒரு மாயக் கண்ணாடி . 
தொலைதூரத்தில் நடப்பவற்றையும் இதில் தெளிவாக 
காணமுடியும் " என்றார் . 


குள்ள மனிதர் அந்தக் கண்ணாடிக் குழாயை மூத்த மகனிடம் 
கொடுத்தார் . வெகு தொலைவில் பயணம் செய்துகொண்டிருந்த 
சகோதரர்களைக்கூட அவனால் பார்க்க முடிந்தது. " என் தந்தை 
கனவு கண்ட, செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய 
பொருள் இதுதான் என்று நினைக்கிறேன் " என்றான் மூத்த 
மகன் . 


அந்த விசித்திரமான குள்ளமனிதர் அந்த அதிசய 
கண்ணாடிக் குழாயை மூத்த சகோதரனுக்குக் 
கொடுத்தார் . மூத்த சகோதரன் அவருக்கு நன்றி 
கூறிவிட்டு வீடுதிரும்பினான் . 


இரண்டாவது மகன் ஒரு மத்திய கிழக்கு நாட்டிற்குச் 
சென்றான் . பல நாட்கள் பிரயாணித்து ஒரு சிறிய 
கிராமத்தை அடைந்தான் . அந்த கிராமத்தில் , 
கம்பளங்களை விற்கும் ஒரு விநோதமான குள்ள 
மனிதனைக் கண்டான் . 


இரண்டாவது மகன் அவரிடம் , "பணக்காரனாகி , என் 
வாழ்க்கையில் மகிழ்ச்சியைத் தரக்கூடிய ஒன்றைக் 
கண்டுபிடிப்பதே எனது தந்தையின் கனவு. அது நிறைவேற 
நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? " என்று கேட்டான் . அந்த நபர் 
சிரித்துக்கொண்டே , " பழைய கம்பளம் ஒன்று என்னிடம் 
உள்ளது . உங்களுக்கு பிடிக்குமா பாருங்கள் " என்று கூறினார் . 


அந்தக் குள்ள மனிதர் புழுதி அடைந்து கிடந்த ஒரு 
கம்பளத்தை தூசி தட்டி எடுத்துக் காண்பித்தார் . 
இரண்டாவது மகன் பார்த்துக் கொண்டிருக்கும்போதே 
அந்தக் கம்பளம் காற்றில் மிதக்க ஆரம்பித்தது . 


uutartin 


" இது என்ன மாதிரியான கம்பளம் " என்று வியந்தான் 
இரண்டாவது மகன் . அந்த நபர் , " இது ஒரு பறக்கும் 
கம்பளம் , அதில் உட்கார்ந்து நீங்கள் விரும்பும் இடத்திற்கு 
செல்லலாம் . இது தான் உங்கள் தந்தை விரும்பிய 
பொருளோ " என்றார் . 


" அப்படித்தான் இருக்க வேண்டும் " என்றான் 
இரண்டாவது மகன் . " அப்படியானால் இதை நீங்களே 
வைத்துக்கொள்ளுங்கள் " என்று கொடுத்துவிட்டார் 
அந்த விநோதமான குள்ள மனிதர் . இரண்டாவது 
சகோதரன் அவருக்கு நன்றி கூறிவிட்டு வீடு 
திரும்பினான் . 


இளைய மகன் ஒரு ஆப்பிரிக்க நாட்டிற்கு பயணம் 
செய்தான் . ஒரு நாள் அவன் அங்கு ஒரு குடிசைக்கு 
அருகில் முன் எப்போதும் , வேறெங்கும் பார்த்திராத 
ஒரு அழகான தங்கமயமான மரம் ஒன்றைப் 
பார்த்தான் . அந்த மரத்தில் ஒரே ஒரு பழம் - ஒரு 
பளபளப்பான சிவப்பு ஆப்பிள் - மட்டுமே இருந்தது . 


அந்த குடிசையிலிருந்து ஒரு விசித்திரமான குள்ள 
மனிதர் வெளியே வந்தார் . அவர் இளைய 
சகோதரனிடம் , " எதைப் பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ? " 
என்று கேட்டார் . இளைய மகன் , ""பணக்காரனாகி , என் 
வாழ்க்கையில் மகிழ்ச்சியைத் தரக்கூடிய ஒன்றைக் 
கண்டுபிடிப்பதே எனது தந்தையின் கனவு . இந்தப் பழம் 
அதற்கு உதவுமா? " என்று கேட்டான் . 


" ஓ , இது மந்திர ஆப்பிள்" என்று அந்த விசித்திரமான 
குள்ளமனிதர் கூறினார் . " இதன் சக்தி என்ன ? " என்று 
இளைய மகன் கேட்டான் . " நேரம் வரும்போது 
உனக்கே தெரியும் " என்று அந்த மனிதர் சொன்னார் . 
இளைய சகோதரன் அந்த விசித்திரமான குள்ள 
மனிதரிடமிருந்து ஆப்பிளை வாங்கிக்கொண்டு 
வீட்டை நோக்கி திரும்பி நடந்தான் . 


ஒரு வருடம் கழித்து மூன்று சகோதரர்களும் 
தங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள் . அவரவர் 
தேடிக் கொண்டு வந்த பொருட்களை 
ஒருவருக்கொருவர் காட்டிக் கொண்டார்கள் . 


-- 


மூத்த சகோதரன் தனது மந்திர கண்ணாடியை 
வெளியே எடுத்து அதன் வழியாகப் பார்த்தபோது , 
தூரத்து நாடு ஒன்றில் ஒரு இளவரசி மிகவும் 
நோய்வாய்ப்பட்டு உயிருக்குப் போராடிக் 
கொண்டிருப்பது தெரிந்தது . 


இரண்டாவது சகோதரன் , "நாம் என் பறக்கும் 
கம்பளத்தின் மீது ஏறிக் கொண்டு அந்த நாட்டிற்கு 
செல்லலாம் " என்றான் . 


- 


அவர்கள் கம்பளத்தின் மீது அமர்ந்து அந்த தொலைதூர 
நாட்டிற்கு பறந்து சென்றனர் . 


" எல்லா மருத்துவர்களுமே கைவிரித்து 
விட்டார்கள் " என்று அரசர் மிகவும் கவலையுடன் 
தெரிவித்தார் . இளவரசியை குணப்படுத்துபவருக்கு 
பாதி நாட்டையும் கொடுத்து இளவரசியையும் 
திருமணம் செய்து கொடுப்பதாக சொன்னார் . 


இளைய சகோதரன் திடீரென்று தனது மந்திர ஆப்பிள் 
மெதுவாக சூடாகி ஒளிர்வதை பார்த்தான் . "நான் 
உங்கள் மகளை குணமாக்க முடியும் என்று 
நினைக்கிறேன் ," என்று சொன்னான். 


அரசர் சகோதரர்களை இளவரசியிடம் அழைத்து 
சென்றார் . இளைய சகோதரன் ஆப்பிளை பாதியாக 
வெட்டினான் . சொட்டிய ஆப்பிள் சாறை 
இளவரசியின் வாயில் ஊற்றினான் . 


சில நிமிடங்களில் இளவரசி நன்றாகஉணர்வு 
தெளிந்து எழுந்து உட்கார்ந்தாள் . அவள் 
குணமடைந்தாள் . 


மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மகளை 
அணைத்துக்கொண்டார் . பின்னர் அவர், " என் 
மகளின் உயிரைக் காப்பாற்றியவனே இளவரசியை 
மணந்து கொள்வான் " என்றார் . 


சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தாங்களே இளவரசியின் உயிரைக் 
காப்பாற்றியதாக வாக்குவாதம் செய்யத் தொடங்கினர் . 


மூத்த சகோதரன் , "என்னுடைய மாயக் கண்ணாடி 
இல்லையென்றால் , இளவரசி உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதே 
நமக்கு தெரிந்திருக்காது . என்னைத் தான் இளவரசி திருமணம் 
செய்து கொள்ள வேண்டும் . " என்றான் 


இரண்டாம் சகோதரன் , " என்னுடைய மாய கம்பளம் இல்லாதிருந்தால் , 
இளவரசியின் உயிரைக் காப்பாற்ற சரியான நேரத்தில் இங்கு வந்திருக்க 
முடியாது . என்னைத் தான் இளவரசி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் . " 
என்றான் 
இளைய சகோதரன் சொன்னான் " என் மந்திர ஆப்பிள் தான் இளவரசியை 
குணப்படுத்தியது . என்னைத் தான் இளவரசி திருமணம் செய்து கொள்ள 
வேண்டும் . " அரசர் இளவரசியாரை திருமணம் செய்து கொள்ளவேண்டும் 
என்பதை அவளே முடிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் . 


இளவரசி மூத்த சகோதரனிடம் , "உங்களிடம் இன்னும் 
உங்கள் மந்திரக் கண்ணாடி இருக்கிறதா? " என்று கேட்க 
மூத்த சகோதரன் , " ஆம் , இளவரசி " என்றான் . 
இளவரசி இரண்டாம் சகோதரனிடம் "உங்கள் பறக்கும் 
கம்பளம் இன்னும் இருக்கிறதா? " என்றாள். இரண்டாம் 
சகோதரன் ," ஆம் , இளவரசி " என்றான் . 


இளவரசி இளைய சகோதரனிடம் , "உங்களிடம் 
இன்னும் உங்கள் மந்திர ஆப்பிள் இருக்கிறதா ?" 
என்ற போது அவன் சோகமாக "இருந்த ஆப்பிளை 
வெட்டித் தான் சாறு எடுத்துக் கொடுத்துவிட்டேன் . 
என்னிடம் இப்போது எதுவும் இல்லை . " என்றான் . 


இளவரசி புன்னகையுடன் தன் தந்தையிடம் , " என் 
உயிரைக் காப்பாற்ற தன்னிடம் இருந்த 
அனைத்தையும் கொடுத்த இளைய சகோதரனையே 
திருமணம் செய்து கொள்வேன் " என்றாள் . 


இளவரசி இளைய சகோதரனை மணந்தாள் . 
தம்பதிகள் இருவரும் மூத்த சகோதரர்கள் 
இருவரையும் தங்களுடனே தங்கும்படி 
வேண்டிக்கொண்டனர் . அவர்கள் அனைவரும் 
ஒன்றாகச் சேர்ந்து அந்த நாட்டில் ஆட்சி செய்யத் 
தொடங்கினர் . 


முற்றும் 


சகோதரர்களின் தந்தையின் கனவு நனவாகியது . 


